﻿151. உங்களிலிருந்தே ஒரு தூதரை உங்களிடையே நாம் அனுப்பியதைப் போன்றே, (உங்களது கிப்லாவையே முன்னோக்கச் செய்து உங்களுக்கு நாம் அருள் புரிந்தோம்). அவர் நம் வசனங்களை உங்களுக்கு ஓதிக்காட்டுவார்; உங்களைத் தூய்மைப்படுத்துவார்; வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்குக் கற்றுக் கொடுப்பார். நீங்கள் அறியாமல் இருந்ததையும் உங்களுக்குக் கற்றுக் கொடுப்பார்.
152. ஆகவே, என்னை நீங்கள் நினையுங்கள். நானும் உங்களை நினைக்கிறேன். எனக்கு நன்றி செலுத்துங்கள்; எனக்கு நன்றி கொன்றவர்களாகிவிடாதீர்கள்.
-----------------------------------------------------------------
இறைநம்பிக்கை கொண்ட தன் அடியார்களுக்கு இறைத்தூதர் முஹம்மத் (ஸல்) அவர்களை அனுப்பிவைத்துத் தான் செய்த அருட்கொடையை இங்கு அல்லாஹ்  நினைவூட்டுகின்றான்.
அவர் அல்லாஹ் வின் தெளிவான வசனங்களை அவர்களுக்கு ஓதிக்காட்டுவார்; அற்பமான குணங்களிலிருந்தும், மனஅழுக்குகளிலிருந்தும், அறியாமைக் காலத்துப் பழக்க வழக்கங்களிலிருந்தும் அவர்களைத் தூய்மைப்படுத்துவார்; அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி வெளிச்சத்திற்குக் கொண்டுவருவார்; குர்ஆன் எனும் வேதத்தையும், நபிவழி எனும் ஞானத்தையும் அவர்களுக்குக் கற்றுத்தருவதோடு, (இதுவரை) அவர்கள் அறியாமல் இருந்ததையும் கற்றுக் கொடுப்பார்.

இறைநேசர்களாக மாறிய இறைமறுப்பாளர்கள் 
--------------------------------------
அறியாமைக் காலத்தில் அறிவீனர்களாக இருந்த அவர்கள், அறிவார்ந்த விஷயங்களைக்கூட விளங்கிக்கொள்ள மறுத்துவந்தனர். அத்தகையோர் நபி (ஸல்) அவர்கள் நபியாக்கப்பட்டதன் புண்ணியத்தால் இறைநேசர்களின் நிலைக்கும், உண்மையான அறிஞர்களின் நிலைக்கும் உயர்ந்தார்கள். இதையடுத்து மனிதர்களிலேயே ஆழ்ந்த அறிவும் நல்ல உள்ளமும் படைத்தவர்களாகவும், எளிமையும் வாய்மையும் மிக்கவர்களாகவும் திகழ்ந்தார்கள்.
அல்லாஹ்  ஒரு வசனத்தில் கூறுகின்றான்: இறைநம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ்  பேருதவி புரிந்துள்ளான். ஏனெனில், அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவர்களுக்கு அனுப்பியுள்ளான். அவர் அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதிக்காட்டுவார்; அவர்களைத் தூய்மைப்படுத்துவார். (3:164)
அதே நேரத்தில், இந்த அருட்கொடையின் மதிப்பைப் புரிந்துகொள்ளாதவர்களை அல்லாஹ்  கண்டிக்கவும் செய்கின்றான்: அல்லாஹ் வின் அருட்கொடையை இறைமறுப்பாக மாற்றி, தம் சமுதாயத்தாரை அழிவு இல்லத்தில் தங்கவைத்துவிட்டவர்களை (நபியே!) நீர் காணவில்லையா? (14:28). இங்கு "அல்லாஹ் வின் அருட்கொடை" என்பது முஹம்மத் (ஸல்) அவர்களைக் குறிக்கும் என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள்.
இதனால்தான், இந்த அருட்கொடையை மனமார ஒப்புக்கொண்டு, இறைவனை நினைவுகூர்ந்து, அவனுக்கு நன்றி செலுத்துமாறு இறைநம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ்  தூண்டுகின்றான். "என்னை நினையுங்கள். நானும் உங்களை நினைக்கிறேன். எனக்கு நன்றி செலுத்துங்கள். எனக்கு நன்றி கொன்றவர்களாகிவிடாதீர்கள்" என்று அடுத்த வசனத்தில் (152) அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இந்த வசனங்கள் (151, 152) தொடர்பாக முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: உங்களுக்கு நாம் தூதரை அனுப்பி அருள் புரிந்ததைப் போன்று, நீங்களும் என்னை நினைத்து நன்றி செய்யுங்கள்- என்பதே இதன் விளக்கமாகும்.
ஸைத் பின் அஸ்லம் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: மூசா (அலை) அவர்கள் (தம் இறைவனிடம்), "என் இறைவா! நான் உனக்கு எவ்வாறு நன்றி செலுத்துவது?" என்று வினவினார்கள். அதற்கு இறைவன், "நீர் என்னை நினைவுகூர வேண்டும்; என்னை மறக்கக் கூடாது. அவ்வாறு என்னை நினைவுகூர்ந்தால் நீர் எனக்கு நன்றி செலுத்தியவராவீர். என்னை மறந்துவிட்டால் எனக்கு நன்றிகொன்றவராவீர்" என்று பதில் கூறினான்.
ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: தன்னை நினைவுகூர்ந்தவரை அல்லாஹ்  நினைவுகூர்கிறான். தனக்கு நன்றி செலுத்தியவருக்கு அதிகமாக வழங்குவான். தனக்கு நன்றிசெய்ய மறந்தவரைத் தண்டிப்பான்.

அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள் 
---------------------------------
முற்கால அறிஞர்களில் சிலர் கூறியதாவது: "அல்லாஹ் வை அஞ்ச வேண்டிய முறையில் நீங்கள் அஞ்சுங்கள்" (3:102) என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ்  கூறியுள்ளான். அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுதல் என்பது, அவனுக்குக் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும்; மாறுபுரியக் கூடாது. அவனை நினைவுகூர வேண்டும்; அவனை மறக்கக் கூடாது. அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்; அவனுக்கு நன்றி கொல்லக் கூடாது.
இந்த வசனம் (152) குறித்து ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: உங்களுக்கு நான் கடமையாக்கியவற்றைச் செயல்படுத்தி என்னை நினைவுகூருங்கள். அவ்வாறு செய்தால் உங்களுக்காக எனக்கு நானே கடமையாக்கிக்கொண்டவற்றை வழங்கி உங்களை நான் நினைவுகூர்வேன்.
சயீத் பின் ஜுபைர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: எனக்குக் கீழ்ப்படிவதன் மூலம் என்னை நீங்கள் நினைவுகூருங்கள். (உங்கள் பாவங்களை) மன்னிப்பதன் மூலம் -அல்லது அருள் புரிவதன் மூலம்- நான் உங்களை நினைவுகூருவேன்.
ஒரு ஹதீஸில் இடம்பெற்றிருப்பதாவது: "யார் என்னைத் தமது உள்ளத்தில் நினைவுகூர்வாரோ அவரை நானும் என் உள்ளத்தில் நினைவுகூருவேன். என்னை ஓர் அவையோர் மத்தியில் நினைவுகூர்ந்தால் அவர்களைவிடச் சிறந்த ஓர் அவையோரிடம் அவரை நான் நினைவுகூருவேன்" என்று உயர்ந்தோன் அல்லாஹ்  கூறுகிறான்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ்  கூறினான்: ஆதமின் மக(னாகிய மனித)னே! நீ என்னை உன் உள்ளத்தில் நினைவுகூர்ந்தால் நானும் என் உள்ளத்தில் உன்னை நினைவுகூருவேன். என்னை ஓர் அவையோர் மத்தியில் நீ நினைவுகூர்ந்தால் வானவர்கள் குழுமியிருக்கும் ஓர் அவையோரிடம் -அல்லது அதைவிடச் சிறந்த ஓர் அவையோரிடம்- உன்னை நான் நினைவுகூருவேன்.
நீ என்னை ஒரு சாண் நெருங்கினால் நான் ஒரு முழம் உன்னை நெருங்குவேன். ஒரு முழம் என்னை நீ நெருங்கினால் (வலதும் இடதுமாக விரிந்த) இரு கைகளின் நீள அளவுக்கு உன்னை நெருங்குவேன். என்னை நோக்கி நீ நடந்துவந்தால் உன்னை நோக்கி நான் ஓடிவருவேன்.
இந்த ஹதீஸ்களில், "அல்லாஹ்  நெருங்கிவருகிறான்" என்று கூறப்பட்டிருப்பது, இறையருள் நெருங்கிவருவதைக் குறிக்கும் என்று கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்.
அடுத்து "எனக்கு நன்றி செலுத்துங்கள். எனக்கு நன்றி கொன்றவர்களாகிவிடாதீர்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இங்கு தனக்கு நன்றி செலுத்துமாறு உத்தரவிட்டுள்ள அல்லாஹ் , அவ்வாறு நன்றி செலுத்தினால் அதிகமான வெகுமதிகளைத் தருவதாக வேறொரு வசனத்தில் வாக்களிக்கிறான்.
அல்லாஹ்  கூறுகின்றான்: நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகமாக வழங்குவேன். நீங்கள் நன்றி கொன்றால் எனது தண்டனை கடுமையானது என்று உங்கள் இறைவன் அறிவித்ததை எண்ணிப்பாருங்கள். (14:7)
அபூரஜாஉ அல்உதாரிதீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நபித்தோழர் இம்ரான் பின் ஹுஸைன் (ரலி) அவர்கள் எங்களிடம் வந்தார்கள். அப்போது கம்பளி கலந்த கோடு போட்ட பட்டு மேலங்கி ஒன்று அவர்கள்மீது இருந்தது. அதற்குமுன் அவர்கள்மீது அந்த ஆடையை நாங்கள் கண்டதில்லை; அதற்குப் பிறகும் கண்டதில்லை. அப்போது அவர்கள் கூறினார்கள்:
"ஒருவருக்கு அல்லாஹ்  ஓர் அருட்கொடையை வழங்கினால், அந்த அருட்கொடையின் தடயம் தன் படைப்பின்மீது -அல்லது அடியான்மீது- காணப்படுவதை அல்லாஹ்  விரும்புகிறான்" என்று அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
